﻿106. நாம் ஒரு வசனத்தை மாற்றினால், அல்லது அதை மறக்கச் செய்தால் அதைவிடச் சிறந்ததையோ, அதற்கு நிகரானதையோ கொண்டுவருவோம். அல்லாஹ்  அனைத்துப் பொருட்கள்மீதும் ஆற்றலுள்ளவன் என்பது உமக்குத் தெரியாதா?
107. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ் வுக்கே உரியது என்பதும், அல்லாஹ் வையன்றி (வேறு யாரும்) உங்களுக்குப் பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்குத் தெரியாதா?
---------------------------------------------
(அல்லாஹ் , முன்பு அறிவித்த ஒரு சட்டத்தை அவசியம் கருதி பின்னாளில் அவனே மாற்றியதுண்டு. அது தொடர்பாக யூதர்கள் ஆட்சேபம் தெரிவித்த வேளையில் இவ்வசனங்களை அருளி அல்லாஹ்  விளக்கமளித்தான்.)
நாம் ஒரு வசனத்தை மாற்றினால், அல்லது மறக்கச் செய்தால் அதைவிடச் சிறந்ததையோ, அதற்கு நிகரானதையோ வழங்குவோம் என்று இங்கு அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். "மாற்றினால்" என்பதைக் குறிக்க மூலத்தில் "நன்ஸக்" எனும் சொல் ஆளப்பெற்றுள்ளது. இதற்கு "மாற்றியமைத்தல்" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும், "நீக்குதல்" என முஜாஹித் (ரஹ் ) அவர்களும் பொருள் கூறியுள்ளார்கள்.
அவ்வாறு மாற்றப்பட்டதற்குப் பின்வரும் இரு வசனங்களை எடுத்துக்காட்டுகளாகக் கூறலாம்:
வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் விபசாரம் புரிந்துவிட்டால் அவர்களைக் கட்டாயமாகக் கல்லெறிந்து கொல்லுங்கள்.
ஆதமின் மகனுக்கு (மனிதனுக்கு) இரு நீரோடைகள் (நிரம்ப) பொன் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் வேண்டுவான்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ஒரு வசனத்திலிருந்து கிடைக்கும் சட்டத்தை வேறொரு சட்டமாக நாம் மாற்றியமைத்தால்" என்பது இந்த வசனத்தின் (106) பொருளாகும். அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றைத் தடை செய்யப்பட்டதாகவும், தடை செய்யப்பட்ட ஒன்றை அனுமதிக்கப்பட்டதாகவும் மாற்றினால் என்பதே நோக்கமாகும்.
இவ்வாறான மாற்றமானது, ஏவல் - விலக்கல், தடை - அனுமதி போன்ற விதிகளைக் கூறும் வசனங்களில் மட்டுமே நிகழ்ந்தது. தகவல்களைக் கூறும் வசனங்களைப் பொறுத்தவரை அவற்றில் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை.

"நஸ்க்" என்றால் என்ன?  
----------------------------
"மாற்றுதல்" என்பதைக் குறிக்க மூலத்தில் "நஸ்க்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு "புத்தகத்தைப் பிரதி எடுத்தல்" என்பதே சொற்பொருள் ஆகும்.
அதாவது ஒரு புத்தகத்தை ஒரு பிரதியிலிருந்து மற்றொரு பிரதிக்கு மாற்றுவது. அவ்வாறுதான் சட்ட மாற்றமும். ஒரு சட்டத்தை, அதன் முதல் நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு, அல்லது அதன் வாசகத்தை வேறொரு வாசகத்திற்கு மாற்றுவதைக் குறிக்கும். இந்த இரு வகை மாற்றத்திற்கும் "நஸ்க்" என்றே சொல்லப்படும்.
"நஸ்க்" என்றால் என்ன என்பது தொடர்பாக மார்க்கச் சட்டவியல் மூலாதார அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களைக் கூறியுள்ளனர். அவையனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாகும். சட்ட மாற்றம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான்.
அவர்களில் சிலர் இதற்குச் சுருக்கமாக அளித்துள்ள விளக்கமாவது: பின்னால் வந்த மார்க்க ஆதாரத்தின் மூலம் ஒரு சட்டத்தை நீக்குவதே “நஸ்க்" எனப்படும். இதில் பளுவான சட்டத்திற்குப் பதிலாக ஓர் எளிமையான சட்டத்தைக் கொண்டுவருவதும், எளிமையான சட்டத்திற்குப் பதிலாக ஒரு பளுவான சட்டத்தைக் கொண்டுவருவதும் அடங்கும். அதைப் போன்றே, மாற்றுச் சட்டமே கொண்டுவராமல் ஒரு சட்டத்தை நீக்குவதும் கூட இதில் அடங்கும்.
இது தவிர, சட்ட மாற்றம் ("நஸ்க்") தொடர்பான விதிமுறைகள், வகைகள், நிபந்தனைகள் ஆகியவை சட்ட மூல நூல்களில் விரிவாகக் கூறப்பட்டுள்ளன.
தப்ரானீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கற்றுக் கொடுத்த ஓர் அத்தியாயத்தை இரண்டு பேர் ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு அவ்விருவரும் எழுந்து தொழுதார்கள். அந்த அத்தியாயத்தில் ஓர் எழுத்தைக்கூட அவர்களால் ஓத இயலவில்லை. மறுநாள் காலையில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் அவ்விருவரும் வந்து, நடந்ததைக் கூறினார்கள். அதற்கு, "அந்த அத்தியாயம் மாற்றப்பட்டுவிட்டது; மறக்கச் செய்யப்பட்டுவிட்டது. எனவே, அதைப் (பொருட்படுத்தாமல்) விட்டுவிடுங்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.

மறக்கச் செய்தால்...  
----------------------------
அடுத்து "நாம் மறக்கச் செய்தால்" என்பதைச் சுட்ட மூலத்தில், "நுன்சிஹா" எனும் சொற்றொடர் ஆளப்பெற்றுள்ளது. இதை இரு விதங்களில் படிக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸுஹ் ரீ (ரஹ் ) அவர்கள் இதை "நுன்சிஹா" என்றே படித்துள்ளார்கள். (இதன்படி "நாம் மறக்கச் செய்தால்" என்பது இதற்குப் பொருளாகும்.) இதை "நன்சஃஹா" என்றும் படிக்கலாம். அவ்வாறு படிக்கும்போது "நாம் பின்னர் கொண்டுவந்தால்" என்று பொருள் அமையும்.
இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்களின் தோழர்கள், "அதன் எழுத்தை வைத்துக்கொண்டு அதன் சட்டத்தை மாற்றினால்" என்று இதற்குப் பொருள் கூறியுள்ளனர். இதை முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இதே வார்த்தைக்கு முஜாஹித் மற்றும் அதாஉ (ரஹ் ) ஆகியோர், "நாம் காலம் தாழ்த்திப் பின்னர் கொண்டுவந்தால்" என்று பொருள் கூறியுள்ளனர்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: உமர் (ரலி) அவர்கள் ஒரு முறை எங்களுக்குச் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அப்போது, "மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நன்சஃஹா" (ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், அல்லது அதைப் பின்னர் கொண்டுவந்தால்) என்று அல்லாஹ்  கூறுகின்றான் என்று குறிப்பிட்டார்கள்.
முன்னர் கூறப்பட்டவாறு "நுன்சிஹா" (நாம் மறக்கச் செய்தால்) என்ற வாசிப்பின்படி, "அல்லாஹ்  தன்னுடைய நபிக்குத் தான் நாடியதை மறக்கச் செய்தான்; தான் நாடியதை மாற்றினான்" என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
இது தொடர்பாக ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள், "நம்முடைய நபி (ஸல்) அவர்கள் குர்ஆனில் சிலவற்றை ஓதுவார்கள். பின்னர் அவற்றை மறந்துவிடுவார்கள்; (பின்னர் அதற்குப் பதில் வேறு வசனத்தை அல்லாஹ்  அருள்வான்)" என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இரவில் அருளப்பெற்ற ஒரு வசனத்தைப் பகலில் மறந்த நிலை கூட நபி (ஸல்) அவர்களுக்குச் சில வேளைகளில் ஏற்பட்டதுண்டு. (பின்னர் அல்லாஹ்  வேறு வசனம் அருள்வான்)
உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: எங்களில் (குர்ஆனை) நன்கு ஓதத் தெரிந்தவர் உபை பின் கஅப் அவர்கள்தான். அதைப் போன்றே, எங்களில் நன்கு தீர்ப்பு வழங்குபவர் அலீ ஆவார். எனினும், உபை பின் கஅப் அவர்களின் கூற்றுகளில் சிலவற்றை நாங்கள் கைவிட்டுவிடுவோம். ஏனெனில், "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடமிருந்து செவியுற்ற எதையும் நான் (சொல்லாமல்) விடமாட்டேன்" என்று உபை (ரலி) அவர்கள் கூறுவார்கள். ஆனால், அல்லாஹ் வோ, "ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், அல்லது அதை மறக்கச் செய்தால்" என்று கூறியுள்ளான்.

மாற்றம் நன்மைக்கே!  
---------------------------------
அடுத்து "அதைவிடச் சிறந்ததையோ, அதற்கு நிகரானதையோ நாம் கொண்டுவருவோம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது மக்களின் நலனைக் கருதி, அதைவிடச் சிறந்த சட்டத்தையோ, அல்லது அதற்கு நிகரான சட்டத்தையோ நாம் கொண்டுவருவோம்.
இதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் "உங்களுக்குப் பலன் அளிப்பதில் சிறந்த, மிகவும் எளிமையான ஒன்றை நாம் கொண்டுவருவோம்" என்று விளக்கமளித்தார்கள். சுத்தீ (ரஹ் ) அவர்கள் "நாம் எதை மாற்றினோமோ அதைவிடச் சிறந்ததை, நாம் எதைக் கைவிட்டோமோ அதற்கு நிகரானதைக் கொண்டுவருவோம்" என்று விளக்கமளித்தார்கள்.
அடுத்து "அல்லாஹ்  அனைத்துப் பொருட்கள்மீதும் ஆற்றலுள்ளவன் என்பது உமக்குத் தெரியாதா?" என்று கேள்வி எழுப்பும் இறைவன், அடுத்த வசனத்தில் (107), "வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ் வுக்கே உரியது என்பதும், அல்லாஹ் வையன்றி (வேறு யாரும்) உங்களுக்குப் பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்குத் தெரியாதா?" என்று கேட்கின்றான்.
இதன் மூலம், தன் படைப்புகள் விஷயத்தில் தான் நாடியவற்றைச் செய்வதற்குத் தனக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதைத் தன் அடியார்களுக்கு அல்லாஹ்  உணர்த்துகின்றான்.
படைத்தலும் (படைப்பினங்கள்மீதான) ஆளுமையும் அல்லாஹ் வுக்கே உரியன. அவன் மேலாண்மை மிக்கவன். தான் நாடியதைப் போன்றே மக்களை அவன் படைத்தான். நாடியவர்களுக்கு நற்பாக்கியத்தையும், நாடியவர்களுக்குத் துர்பாக்கியத்தையும் அவன் வழங்குகின்றான். நாடியவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறான். நாடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவன் வழங்குவதில்லை.
இதையெல்லாம் அவன் எவ்வாறு செய்தானோ அதைப் போன்றே, தன் அடியார்கள் விஷயத்தில் அவன் நாடியதை அவன் சட்டமாக்குவான்; நாடியதை அனுமதிப்பான். நாடியதைத் தடை செய்வான். விரும்பியதைத் தீர்ப்பளிப்பான். அவனது தீர்ப்பை மாற்றுபவர் யாருமில்லை. "அவன் தனது செயல் குறித்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை; மற்றவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஆவர்" (21:23) என்பதையும் உணர்த்துகின்றான்.
(வேதத்தின் சட்டங்களை) மாற்றுவதன் மூலம் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ்  பரிசோதனை செய்கிறான். ஒன்றை அவன் கட்டளையிடுவான். ஏனெனில், அந்தக் கட்டளையில் நலன் இருப்பதை அவன் அறிந்திருப்பான். பின்னர், அதைத் தடை செய்வான். ஏனெனில், (அதைக் கைவிடுவதில்தான் நன்மையுண்டு என்பதை) அவன் அறிந்திருப்பான்.
எனவே, முழுமையான கீழ்ப்படிதல் என்பது, அல்லாஹ் வின் கட்டளைக்குக் கட்டுப்படுவதிலும், அவனுடைய தூதர்கள் சொன்னவற்றை அப்படியே உண்மையென ஏற்று அவர்களைப் பின்பற்றுவதிலும்தான் உள்ளது. அந்த நபிமார்கள் கட்டளையிட்ட அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பதிலும், அவர்கள் தடை செய்தவற்றைக் கைவிடுவதிலும்தான் அந்த முழுமையான கீழ்ப்படிதலைக் காணமுடியும்.

யூதர்களின் வாதம் 
------------------------------
"நஸ்க்" எனும் சட்ட மாற்றமானது, அறிவுபூர்வமாகப் பார்த்தாலும், ஆதாரபூர்வமாகப் பார்த்தாலும் நிகழ முடியாது என யூதர்கள் வாதிட்டுவந்தனர். அறியாமை, உண்மையை மறுத்தல், அவதூறு கற்பித்தல் ஆகிய காரணங்களால்தான் அவர்கள் இவ்வாறு கூறிவந்தனர். அவர்களுக்கு இங்கு கடுமையான மறுப்பு தெரிவிக்கப்படுவதுடன், அவர்களது இறைமறுப்பும் வெளிச்சத்திற்குக் கொண்டுவரப்படுகிறது.
ஆக, இந்த வசனத்தின் விளக்கமாவது: "முஹம்மதே! வானங்கள் மற்றும் பூமியின் ஆளுமையும், அவற்றின் (மீதான) அதிகாரமும் எனக்கே உரியன; வேறு யாருக்கும் அவற்றில் எள்ளளவும் உரிமையில்லை என்பது உங்களுக்குத் தெரியாதா? அவற்றிலும் சரி, அவற்றில் உள்ள படைப்பினங்களிலும் சரி, நான் நாடியதையே தீர்ப்பளிப்பேன்; நான் நாடியதையே உத்தரவிடுவேன்; நான் நாடியதைத் தடை செய்வேன்; என்னுடைய அடியார்களுக்கு நான் விதித்துள்ள சட்டங்களில் நான் நாடும்போது நாடிய விதத்தில் மாற்றம் செய்வேன்; அவற்றில் நான் விரும்பியதை நீட்டிப்பேன் என்பதையும் நீங்கள் அறியமாட்டீர்களா? -என்பதே இவ்வசனத்தின் கருத்தாகும். இதை இப்னு ஜரீர் அத்தப்ரீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
மேலும், அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் மகத்துவத்தை எடுத்துக்கூறும் இந்தச் செய்தியானது, அல்லாஹ் விடமிருந்து அவனுடைய நபியை நோக்கிச் சொல்லப்பட்டதாக இருந்தாலும், இது யூதர்களின் வாதத்தை நிராகரிக்கும் வகையில் அருளப்பெற்றதாகும்.
அவர்கள் தவ்ராத்தின் சட்டங்களில் மாற்றம் கொண்டுவந்ததை (நஸ்க்) ஏற்கவில்லை; (அவர்களுடைய நபிக்குப் பின்னால் வந்த) ஈசா (அலை) அவர்களையும் முஹம்மத் (ஸல்) அவர்களையும் நபி என்றே ஒப்புக்கொள்ளவில்லை. தவ்ராத்தில் இல்லாத புதிய சட்டங்களை அவ்விரு நபிமார்களும் கொண்டுவந்ததே இதற்குக் காரணமாகும்.
எனவேதான், அந்த யூதர்களுக்கு அல்லாஹ்  பின்வருமாறு தெரிவிக்கின்றான்: வானங்கள் மற்றும் பூமியின் ஆளுமையும் அவற்றின் அதிகாரமும் எனக்கே உரியன; படைப்புகள் அனைத்தும் எனது அரசாட்சிக்கும், கட்டுப்பாட்டுக்கும் அடங்கியவையாகும்; எனது ஏவல் மற்றும் விலக்கலுக்குக் கட்டுப்படுவதும் அதற்குச் செவிசாய்ப்பதும் உங்கள்மீது கடமையாகும்; நான் நாடியதை உங்களுக்குக் கட்டளையிடவும், நாடியதிலிருந்து உங்களைத் தடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு; மேலும், நாடியதை மாற்றவும், நாடியதை நீட்டிக்கவும் உரிமை உண்டு; அவ்வாறு நீட்டித்து, உத்தரவிட்டு, தடை விதித்து நான் நினைப்பதைச் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு.
இறைவனின் சட்டங்களில் மாற்றம் நிகழலாம் என்ற பிரச்சினையில் விவாதம் புரிவதற்கு யூதர்களைத் தூண்டியதே (அவர்கள் கொண்டிருந்த) இறைமறுப்பும் பிடிவாதமும்தான். ஏனெனில், அல்லாஹ் வின் சட்டங்களில் மாற்றம் நிகழ்வதற்குச் சாத்தியமில்லை என்பதற்கு அறிவுபூர்வமான எந்தச் சான்றும் கிடையாது. அல்லாஹ் , தான் நினைப்பதைச் செய்(து முடிப்)பவன் ஆவான். அதைப் போன்றே அவன் நாடிய சட்டங்களைக் கொண்டுவருவான்.

"நஸ்க்" புதியதன்று 
-----------------------------
அது மட்டுமன்றி, கடந்த காலத்தில் இருந்த மார்க்கங்களிலும், முந்தைய வேதங்களிலும் "நஸ்க்" (மாற்றம்) நிகழ்ந்தே இருக்கிறது. ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்கள் தம்முடைய புதல்வர்களுக்குத் தம் புதல்விகளை மணமுடித்துக் கொடுக்க முதலில் அல்லாஹ்  அனுமதித்தான். பின்னர் அதற்குத் தடை விதித்தான்.
அதைப் போன்றே, நூஹ்  (அலை) அவர்கள் கப்பலிலிருந்து வெளியே வந்த பின்னர், அனைத்து விலங்குகளையும் உண்ணலாம் என அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. பின்னர், சில விலங்குகளின் அனுமதி விலக்கிக்கொள்ளப்பட்டது. ஒரு பெண்ணையும், அவளுடைய (உடன் பிறந்த) சகோதரியையும் (ஏக காலத்தில்) திருமணம் முடிப்பது யஅகூப் (அலை) அவர்களுக்கும் அவர்களின் புதல்வர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது.
ஆனால், தவ்ராத்தின் சட்டத்திலும், அதற்குப் பின்னுள்ள மார்க்கங்களிலும் இது தடை செய்யப்பட்டது. இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு அவர்களுடைய புதல்வரைப் பலியிடுமாறு (முதலில்) கட்டளையிடப்பட்டது. அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே அந்த உத்தரவு மாற்றப்பட்டது. இன்னும் இவை போன்ற ஏராளமான சட்டங்களை உதாரணமாகக் கூறலாம். யூதர்கள் அவற்றை ஒப்புக்கொண்டாலும் கூட அவற்றைப் புறக்கணிக்கிறார்கள்.
இந்த வகையில், "நஸ்க்" (மாற்றம்) நிகழலாம் என்பதை யூதர்களுக்கு ஒரு பதிலாக இங்கு அல்லாஹ்  விவரிக்கின்றான். அதையே, "அல்லாஹ்  அனைத்துப் பொருட்கள்மீதும் ஆற்றலுள்ளவன் என்பது உமக்குத் தெரியாதா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ் வுக்கே உரியது என்பதும், அல்லாஹ் வையன்றி (வேறு யாரும்) உங்களுக்குப் பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்குத் தெரியாதா?" என்று கேட்கின்றான்.
ஆக, இந்தப் பிரபஞ்சத்தின் மீதான ஆளுமை அல்லாஹ் வுக்கே உரியது; அதில் யாரும் அவனுடன் போட்டிக்கு வர முடியாது என்பதைப் போன்றே, நாடியதைத் தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் அவனுக்கு உண்டு. "படைத்தலும் (படைப்புகள் மீதான) ஆளுமையும் அவனுக்கே உரியன". (7:54)

மாற்றம் நிகழ்ந்த சட்டங்கள் 
---------------------------------------
இறைச்சட்டங்களில் இறைவனே மாற்றம் கொண்டுவரலாம் என்பதில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒத்த கருத்து கொண்டுள்ளனர். அந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஏற்றுள்ளனர். இவ்வாறு மாற்றியதில் மிகப் பெரும் நன்மை உண்டு.
ஆனால், குர்ஆன் விரிவுரையார் அபூமுஸ்லிம் அல்அஸ்பஹானீ (ரஹ் ) அவர்கள், "குர்ஆனில் மாற்றங்கள் எதுவும் நேரவில்லை" என்று கூறியிருக்கிறார். அவரது கூற்று சரியன்று. அது மட்டுமன்றி, குர்ஆனில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கு அவர் பதிலளிக்கும் விஷயத்தில் (வீண்) சிரத்தை எடுத்துக் கொண்டுள்ளார்.
அவற்றில் பின்வரும் விஷயங்கள் அடங்கும்:
1. கணவன் இறந்ததும் ஒரு பெண் ஒரு வருடம் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னர், இது நான்கு மாதம் பத்து நாட்கள் என்று மாற்றப்பட்டது. இதற்கு அபூமுஸ்லிம் ஏற்கத் தகுந்த பதில் ஏதும் கூறவில்லை.
2. ஆரம்பத்தில், தொழுகையின் போது பைத்துல் மக்திஸை முன்னோக்க வேண்டும் என்றே சட்டம் இருந்தது. பின்னர், கஅபாவிற்கு மாற்றப்பட்டது. இதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை.
3. ஒரு முஸ்லிம் (போர்க் களத்தில்) பத்து எதிரிகளைச் சமாளிக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. பின்னர், ஒருவர் இரு எதிரிகளைச் சமாளித்தால் போதும் என்று மாற்றப்பட்டது.
4. இறைத்தூதர் (ஸல்) அவர்களுடன் பேசுவதற்கு முன்னர் ஏதேனும் தர்மம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. பின்னர், இது மாற்றப்பட்டது. இதைப் போன்று இன்னும் பல்வேறு சட்டங்கள் உள்ளன. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
